Kerala Gazette No. 48 dated 3rd December, 2019 . 
PART I 


Section iii 


05GOVERNO 


RNMENT OF 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் -சி ) துறை 

அறிக்கை 


எண் 22842 /ச . இ . சி . 2/ 2016 சட்ட ம் . 


திருவனந்தபுரம் , 


2017 ஏப்ரல் 3 

1192 மீனம் 20 
1939 சைத்ரம் 13 . 


கேரள மாநில சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2017 
ஏப்ரல் 1- ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 

சட்டச் செயலாளர் . 


2017 - ன் சட்டம் எண் 6 


2017- ன் கேரள கடைகள் மற்றும் வாணிப நிறுவனங்கள் தொழிலாளர் 

நலநிதி (திருத்த ) சட்டம் 
2006- ன் கேரள கடைகள் மற்றும் வாணிப நிறுவனங்கள் தொழிலாளர் நலநிதி சட்டத்தை 
மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முகவுரை. - 2006- ன் கேரள கடைகள் மற்றும் வாணிப நிறுவனங்கள் தொழிலாளர் நலநிதி 
சட்டம் பின்வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி எட்டாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டமியற்றப்படுகிறது . 


G . 15 /2018 /DTP/ S -24 . 


23 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். -- (1) இந்த சட்டம் 2017- ன் கேரள கடைகள் மற்றும் 
வாணிப நிறுவனங்கள் தொழிலாளர் நலநிதி (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2) இது 2007 மார்ச் 15 - ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்படவேண்டும் . 


2 . பிரிவு 3- ல் திருத்தம் . - 2006 - ன் கேரள கடைகள் மற்றும் வாணிப நிறுவனங்கள் 
தொழிலாளர் நலநிதி சட்டத்தின் ( 2006 - ன் 24 ) பிரிவு 3- ன் துணைப்பிரிவு (4)- ல் , உட்பிரிவு 
( எஃப் - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 


" ( ஜி ) இரண்டு ஆண்டுகளாவது நிதிக்கு தொடர்ச்சியாக தொழிலாளர் நிதியில் பங்குத் 
தொகை செலுத்திய ஒரு உறுப்பினர் , அரசு - அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் வேலை 
கிடைத்து செல்லும்போது , நிதியிலிருந்து ஒரு சலுகையும் பெறவில்லை என்றபோது , தொழிலாளர் 
விகிதமாக செலுத்திய தொகையை மட்டுமாக அளிப்பதற்கு ; 


( எச் ) இறுதிச்சடங்கு உதவி நிதி கிடைப்பதற்கு தகுதி இல்லாமல் மரணமடையும் 
உறுப்பினர்களை சார்ந்து வாழ்பவர்களுக்கு அந்த உறுப்பினர் நிதிக்கு பங்குத் தொகையாக 
செலுத்திய தொகையை அளிப்பதற்கு " 


24 


